GOVERNMENT OF TAMIL NADU 

2019 


[Regd . No. TN /CCN /467 /2012 - 14 
[R . Dis . No. 197 /2009 . 
[Price : Rs . 1.60 Paise . 


ТАМ 
, 


TO 


. 


1 


RNME 


RI 
Am 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


ADU 


B3 


SON 


TRUTH 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TE 


RIUMPHS 


No . 45 ] 


CHENNAI, WEDNESDAY, NOVEMBER 6 , 2019 

Aippasi 20 , Vikari, Thiruvalluvar Aandu - 2050 


Part VI— Section 3 (a ) 


Notifications issued by cost recoverable institutions of 

State and Central Governments . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


GENERAL NOTIFICATIONS 


TAMIL NADU WAQF BOARD 


164 


Amendment to Tamil Nadu State Waqf Board Service Regulations , 1971 .. 

JUDICIAL NOTIFICATIONS 


Insolvency Petitions 


164 - 165 


[ 163 ] 


DTP _ VI- 3( a ) — 45 


164 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3(a ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


GENERAL NOTIFICATIONS 

TAMIL NADU WAQF BOARD 
Amendment to Tamil Nadu State Waqf Board Service Regulations , 1971 

( RC . No. 786/ E1/2018 ) 
No.VI- 3( a)/210/2019. 

The following amendment to regulation 4 of the Tamil Nadu State Waqf Board Service Regulations , 1971 
approved in G . O . MS . No . 65 , Backward Classes , Most Backward Classes and Minorities Welfare (S2 ) Department 
Dated : 11 - 10 - 2019. 


AMENDMENT 


In the Tamil Nadu State Waqf Board Service Regulations , 1971, in regulation 4 , in the Table , after the entries 
" A degree of any recognized University " in column ( 2 ) against the entry " 6 . Junior Assistant " in column (1 ) , thereof , 
the entry " Preference shall be given to those who acquired a degree in Law " shall be added . 


Chennai -600 001 , 
1st November 2019 . 


N . S . MOHAMED ASLAM , 

Chief Executive Officer, 
Tamil Nadu Waqf Board . 


JUDICIAL NOTIFICATIONS . 

INSOLVENCY PETITIONS 
சார்பு நீதிமன்றம் , கோபிசெட்டிபாளையம் . 
நொடிப்பு நிலை மனு எண் 5 / 2018 

( க . எண் . 1067/2019) 
No. VI- 3(a )/ 211/ 2019 . 

1 . ஈரோடு மாவட்டம் , கோபிசெட்டிபாளையம் வட்டம் , லக்கம்பட்டி கிராமம் , வெள்ளாங்காட்டுப் பாளையத்தில் குடியிருந்து வரும் 
நாகப்பன் அவர்களின் மகன் 54 வயதுள்ள நா .பரசுராமன் . 

2 . ஈரோடு மாவட்டம் , கோபிசெட்டிபாளையம் வட்டம் , மொடச்சூர் கிராமம் , வேட்டைக்காரன் கோயில் , மேற்கு கரட்டில் வசித்து வரும் 
இர . நடராசன் மகன் 39 வயதுள்ள ந . முரளிதரன் . 

3. ஈரோடு மாவட்டம் , கோபிசெட்டிபாளையம் வட்டம் , கரட்டடிபாளையம் , நாராயணபுரம் விரிவாக்கம் , 5 , கதவு எண் . 10 இல் வசித்து 
வரும் ஆல்பர்ட் மகன் 44 வயதுள்ள ஆ . கிறிஸ்டியன் நெப்போலியன் . 

4 . ஈரோடு மாவட்டம் , கோபிசெட்டிபாளையம் வட்டம் , மொடச்சூர் கிராமம் , பிருந்தாவன் கார்டன் , கதவு எண் . 13- D இல் வசிக்கும் 
பொன்னையா மகன் 37 வயதுள்ள பொ .சுப்பிரமணியன் . 

5 . ஈரோடு மாவட்டம் , கோபிசெட்டிபாளையம் வட்டம் , மொடச்சூர் கிராமம் , திரு. வீ .க . வீதி , கதவு எண் . 22 இல் வசித்து வரும் 
நஞ்சயகவுண்டர் மகன் 62 வயதுள்ள ந .பழனியப்பன் . 

6 . ஈரோடு மாவட்டம் , கோபிசெட்டிபாளையம் வட்டம் , நாகதேவன்பாளையம் கிராமம் , ஐயம்புதூர் , கருப்பணன் கோயில் தோட்டத்தில் 
வசிக்கும் செல்லப்பக்கவுண்டர் மகன் 52 வயதுள்ள செ . தர்மலிங்கம் . 

7 . ஈரோடு மாவட்டம் , கோபிசெட்டிபாளையம் வட்டம் , மொடச்சூர் கிராமம் , நாகதேவன்பாளையம் அஞ்சல் , வேட்டைக்காரன் கோயில் , 
கதவு எண் . 222 ல் வசித்து வரும் சுப்பிரமணியம் மகன் 54 வயதுள்ள சு . ரவிச்சந்திரன் . 

8 . ஈரோடு மாவட்டம் , கோபிசெட்டிபாளையம் வட்டம் , பொலவக்காளிபாளையம் கிராமம் , பிச்சாண்டம்பாளையம் , கதவு எண் . 7/ 18ல் 
வசித்து வரும் சின்னப்ப கவுண்டர் மகன் 60 வயதுள்ள சி .செல்வராஜ் . 

9 . ஈரோடு மாவட்டம் , கோபிசெட்டிபாளையம் வட்டம் , மொடச்சூர் கிராமம் , வேட்டைக்காரன் கோவில் , செம்மொழி நகர் , கதவு 
எண் . 42 /6 ல் வசித்து வரும் பழனிச்சாமி மகன் 37 வயதுள்ள ப .பாலமுருகன் மனுதாரர் / நொடிந்தவர் 

எதிர் 
1 . ஈரோடு மாவட்டம் , கோபிசெட்டிபாளையம் வட்டம் , கோபி நகரில் சின்னச்சாமி டிப்பரில் , மொடச்சூர் ரோட்டில் , கதவு எண் . 94 -B ல் 
வசித்து வரும் சின்னசாமி மகன் 54 வயதுள்ள C . மணிகண்டகுமார் . 


2 . ஈரோடு மாவட்டம் , கோபிசெட்டிபாளையம் வட்டம் , பொலவக்காளிபாளையம் பூசாரி , வலசு வீதியில் வசிக்கும் நல்லசாமி கவுண்டர் 
மகன் 60 வயதுள்ள P.N . சுப்பிரமணியம் . 


Nov . 6 , 2019] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


165 


3 . ஈரோடு மாவட்டம் , கோபிசெட்டிபாளையம் வட்டம் , பொலவக்காளிபாளையம் கிராமம் , பெருமாக்கவுண்டர் தோட்டத்தில் வசிக்கும் 
பி . என் . சுப்பிரமணியன் மகன் சுமார் 37 வயதுள்ள க . செந்தில்குமார். - எதிர்மனுதாரர்கள் . 

நொடிப்பு நிலைச் சட்டம் 7,10 மற்றும் 13 யின் கீழ் கொடுக்கப்படும் அறிவிப்பு யாதெனில் மேற்படி மனுதாரர் தன்னை நொடிப்பு 
நிலை அடைந்தவர் என்று விளம்புகை செய்யக்கோரி இந்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து , அது இந்நீதிமன்ற நொடிப்பு நிலை மனு 
எண் . 5 / 2018 ஆக கோப்பிற்கு எடுக்கப்பட்டு நிலுவையில் இருந்து வருகிறது . மேற்படி மனுவானது வருகின்ற 9- 11- 2019 ஆம் தேதி வாய்தா 
போடப்பட்டுள்ளது என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது . 


கோபிசெட்டிபாளையம் , 
2019 நவம்பர் 1 . 


எம் . புஸ்பராணி , 
சார்பு நீதிபதி . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


